﻿243. இறப்பை அஞ்சி ஆயிரக்கணக்கில் தங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறியவர்களை (நபியே!) அறியவில்லையா? அவர்களிடம் "நீங்கள் இறந்துவிடுங்கள்" என அல்லாஹ்  கூறினான். பின்னர் அவன் அவர்களை உயிர்ப்பித்தான். அல்லாஹ்  மனிதர்கள்மீது அருள் உடையவன். எனினும், மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை.
244. நீங்கள் அல்லாஹ் வின் பாதையில் போரிடுங்கள்! அல்லாஹ்  செவியுறுகின்றவனும் அறிகின்றவனும் ஆவான் என்பதை அறிந்துகொள்ளுங்கள்.
245. அல்லாஹ் வுக்கு அழகிய கடன் வழங்குபவர் யார்? (அவ்வாறாயின்) அவருக்கு அவன் அதைப் பன்மடங்குகளாகப் பெருக்கிக் கொடுப்பான். அல்லாஹ்  (தனது செல்வத்தைச் சிலருக்குக்) குறைவாகவும் (மற்றச் சிலருக்குத்) தாராளமாகவும் கொடுக்கிறான். அவனிடமே நீங்கள் திரும்பக் கொண்டுவரப்படுவீர்கள்.
----------------------------------------------
(இஸ்ரவேலர்களின் காலத்தில் வாழ்ந்த ஓர் ஊர்மக்கள் பெருநோய் பரவுவதைக் கண்டு மிரண்டு, இறந்துவிடுவோமோ என அஞ்சி தங்கள் ஊரிலிருந்து வெளியேறி மற்றோர் ஊருக்குச் சென்றனர். எனினும், அவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பவில்லை. இவர்கள் குறித்தே இவ்வசனம் குறிப்பிடுகிறது.)
அவர்கள் மொத்தம் நான்காயிரம் பேர் இருந்தனர் என்றும், எட்டாயிரம் பேர் இருந்தனர் என்றும் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள் என (இரு விதமாக) அறிவிக்கப்பட்டுள்ளது. மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர் என்று வஹ் ப் பின் முனப்பிஹ்  (ரஹ் ) அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: அவர்கள் மொத்தம் நான்காயிரம் பேர் இருந்தனர். பெருநோய் பரவுவதைக் கண்டு ஓட்டம் பிடித்த அவர்கள் இறப்பே இல்லாத வேறு இடத்திற்குச் சென்றுவிடுவோம் என்று கூறியபடி ஊரைவிட்டு வெளியேறினர். பின்னர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்கள் குடியேறினர்.
அப்போது அல்லாஹ் , "நீங்கள் இறந்துவிடுங்கள்!" என்று அவர்களிடம் கூறவே, அவர்களும் இறந்துவிட்டனர். (பிற்காலத்தில்) அவ்வழியாகச் சென்ற ஓர் இறைத்தூதர் மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கும்படி அல்லாஹ் விடம் பிரார்த்தித்தார். அல்லாஹ் வும் அந்த மக்களை உயிர்ப்பித்தான்.
இதையே "இறப்பை அஞ்சி ஆயிரக்கணக்கில் தங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேறியவர்களை (நபியே!) அறியவில்லையா?" என்று முந்தைய வசனம் (243) குறிப்பிடுகிறது.

மடிந்துபோன மக்கள் 
--------------------------
முந்தைய அறிஞர்களில் பலரும் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளனர்: இவர்கள் இஸ்ரவேலர்களின் காலத்தில் வாழ்ந்த ஓர் ஊர் மக்கள் ஆவர். ஊரின் சுற்றுச்சூழல் அவர்களின் உடல்நலத்திற்கு ஒத்துக்கொள்ளாததால் கடுமையான பெருநோய் ஏற்பட்டது. எனவே, இறந்துவிடுவோமோ என அஞ்சி ஊரைவிட்டு வெளியேறி மற்றோர் ஊருக்கு வெருண்டோடினர்.
இறுதியில் ஓர் அகன்ற பள்ளத்தாக்குப் பகுதியின் இரு மருங்கிலும் குடியேறினர். அப்போது இரண்டு வானவர்களை அல்லாஹ்  அவர்களிடம் அனுப்பினான்.
அந்த வானவர்களில் ஒருவர் பள்ளத்தாக்கின் கீழ்ப் பகுதியிலும் மற்றவர் மேற்பகுதியிலும் நின்றுகொண்டு கடுமையாக ஓர் ஓசை எழுப்பினர். உடனே அவர்களில் இறுதி மனிதர் உள்பட அனைவரும் அந்த ஓசையைக் கேட்டு (அதிர்ந்து) ஒட்டுமொத்தமாக இறந்துவிட்டனர்.
பின்னர் பல குழிகளில் அவர்கள் ஒன்றாகப் போடப்பட்டனர். அந்தக் குழிகளைச் சுற்றி சுவர்களும் எழுப்பப்பட்டன. அவர்கள் அழிந்து மண்ணே?டு மண்ணாகச் சிதறிப்போயினர்.
சிறிது காலத்திற்குப் பின் அவ்வழியே சென்ற ஹஸ்கீல் என்ற இறைத்தூதர்  -இவர் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட ஓர் இறைத்தூதர் ஆவார்- அல்லாஹ் விடம் அவர்களை மீண்டும் தம் கண்முன்னே உயிர்ப்பிக்கும்படி வேண்டினார்கள். அதை ஏற்றுக்கொண்டு "உக்கிப்போன எலும்புகளே! மீண்டும் நீங்கள் ஒன்றுசேர வேண்டும் என்று அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிடுகின்றான்" என்று கூறும்படி அல்லாஹ்  அவரிடம் சொன்னான்.
அவ்வாறே அவர் கூறியதும் ஒவ்வோர் உடலின் எலும்பும் அந்தந்த உடலில் பிற எலும்புடன் இணைந்தது. பின்னர் அல்லாஹ்  அந்த இறைத்தூதரிடம், "எலும்புகளே! நீங்கள் சதை, நரம்பு, தோல் ஆகியவற்றால் உங்களை மூடிக்கொள்ளும்படி அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிடுகின்றான்" என்று கூறும்படி சொன்னான்.
அதைப் போன்றே அவர் கூறியதும் அவ்வாறே நடந்தது. அக்காட்சியை அவர் நேரடியாகப் பார்த்தார். அல்லாஹ்  மீண்டும் அவரிடம், "உயிர்களே! ஒவ்வோர் உயிரும் எந்த உடலில் குடியிருந்ததோ அதே உடலில் மீண்டும் சேர்ந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ்  உத்தரவிடுகின்றான்" என்று கூறும்படி சொன்னான்.
அவ்வாறே அவர் அழைத்ததும், அம்மக்கள் உயிர்பெற்று எழுந்து பார்த்தனர். நீண்ட உறக்கத்திற்குப்பின் அவர்களை அல்லாஹ்  எழுப்பினான். அப்போது அந்த மக்கள், "உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை; நீ எக்குறையும் இல்லாதத் தூயவன் என உன்னை நாங்கள் துதிக்கிறோம்" என்று கூறிக்கொண்டிருந்தனர்.

நிகழ்ச்சி தரும் பாடம் 
-------------------------------
மறுமை நாளில் மனிதர்கள் அனைவரையும் உடலுடன் மீண்டும் அல்லாஹ்  எழுப்புவான் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பாடமாகவும் உறுதியான ஆதாரமாகவும் அமைந்துள்ளது. எனவேதான், "அல்லாஹ்  மனிதர்கள்மீது அருள் உடையவன் ஆவான்" என்று இவ்வசனம் கூறுகிறது.
தெளிவான சான்றுகளையும் உறுதியான ஆதாரங்களையும் நிரூபிக்கப்பட்ட அத்தாட்சிகளையும் மக்களுக்குத் தெரிவிப்பதன் மூலம் (அவர்களுக்குச் சத்தியத்தை விளங்கவைத்து) அவர்களுக்கு அல்லாஹ்  அருள் புரிந்துள்ளான்.
"எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை". அதாவது மார்க்க விஷயங்களிலும் உலக விஷயங்களிலும் அல்லாஹ்  அவர்களுக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகளை நினைத்து அவர்களில் பெரும்பாலோர் அல்லாஹ் வுக்கு நன்றி செலுத்துவதில்லை.
விதியை அஞ்சி அதை வெல்ல நினைப்பது எந்தப் பயனையும் தராது; மேலும், அல்லாஹ் வைத் தவிர வேறு யாரிடமும் அடைக்கலம் பெற முடியாது என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஓர் ஆதாரமாகும். இந்த ஊர் மக்கள் பெருநோய் பரவுதைக் கண்டு மிரண்டு நீண்ட நாள் வாழவேண்டும் என்ற ஆசையில் ஊரைவிட்டு வெளியேறினர். ஆனால், அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களின் முடிவு அமைந்துவிட்டது. மரணம் அதிவேகத்தில் ஒரே நேரத்தில் அவர்கள் அனைவரையும் தழுவியது.

நீங்கள் அல்லாஹ் வின் பாதையில் போரிடுங்கள்!  
------------------------------------------------
"நீங்கள் அல்லாஹ் வின் பாதையில் போரிடுங்கள். அல்லாஹ்  செவியுறுகின்றவனும் அறிகின்றவனும் ஆவான் என்பதை அறிந்துகொள்ளுங்கள்" என்று அடுத்த வசனம் (244) கூறுகிறது.
அதாவது இறந்துவிடுவோமோ என அஞ்சி விதியை வெல்ல நினைத்தது எவ்வாறு எந்தப் பயனையும் அளிக்கவில்லையோ அதைப் போன்றே, அறப்போர் புரியாமல் தப்பித்து ஓடுவதால் ஆயுளை விரைவில் முடித்துக்கொள்ளவோ, தள்ளிப்போடவோ முடியாது. தீர்மானிக்கப்பட்டுவிட்ட ஆயுளும் பங்கீடு செய்யப்பட்டுவிட்ட வாழ்வாதாரமும் இறுதியானவை. அவை அதிகமாக்கப்படவுமாட்டா; குறைக்கப்படவுமாட்டா.
அல்லாஹ்  கூறுகின்றான்: நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களைவிட்டு இறப்பைத் தடுத்துப்பாருங்கள்! என்று (நபியே!) கூறுவீராக! (3:168)
மேலும் அல்லாஹ்  கூறுகின்றான்: நீங்கள் எங்கே இருந்தபோதும் இறப்பு உங்களை வந்தடையும். உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே! (4:78)
அல்லாஹ் வின் போர்வாள் காலித் பின் அல்வலீத் (ரலி) அவர்கள் மரண நெருக்கத்தில் கூறியதாவது:
நான் இன்ன இன்ன போர்களில் கலந்துள்ளேன். என் உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் அம்பால் ஏற்பட்ட காயம், அல்லது வாளால் ஏற்பட்ட காயம், அல்லது ஈட்டியால் தாக்கப்பட்ட காயம் இல்லாமலிருக்காது.
இருப்பினும், (அந்தக் காயங்களால் போர்க்களத்தில் இறக்காமல்) இதோ காட்டுக் கழுதை சாவதைப் போன்று (சாதாரண மனிதனாக) எனது படுக்கையில் கிடந்து இதோ நான் இறக்கப்போகிறேன். கோழைகளின் கண்கள் ஒருபோதும் (நிம்மதியாக) உறங்கா. (தஹ் தீபுல் கமால்)
அதாவது போரில் கொல்லப்பட்டு இறக்கும் நற்பேற்றை அடையாமல், படுக்கையில் சாதாரண மனிதனாக இறக்கப்போகிறோமே என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள்.

அல்லாஹ் விற்கு அழகிய கடனா?  
-------------------------------------------
"அல்லாஹ் வுக்கு அழகிய கடன் வழங்குபவர் யார்? (அவ்வாறாயின்) அவருக்கு அவன் அதைப் பன்மடங்குகளாகப் பெருக்கிக் கொடுப்பான்" என்று அடுத்த வசனம் (245) கூறுகிறது.
இந்த வசனத்தின் மூலம், தனது பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்  தன் அடியார்களைத் தூண்டுகின்றான். இதைக் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ்  திரும்பத் திரும்பக் கூறியுள்ளான்.
அல்லாஹ்  மனிதர்களைப் பார்த்து, "ஏழையுமில்லாத, அநியாயக்காரனாகவும் இல்லாத இறைவனுக்குக் கடன் வழங்குபவர் யார்?" என்று கேட்கிறான். இது ஹதீஸ் குத்சியில் இடம்பெற்றுள்ளது.
அப்துல்லாஹ்  பின் மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் அருளப்பெற்றபோது அபுத்தஹ் தாஹ்  (ரலி) அவர்கள் நபி (ஸல்) அவர்களிடம், "அல்லாஹ் வின் தூதரே! எங்களிடமிருந்து அல்லாஹ்  கடனை எதிர்பார்க்கிறானா?" என்று கேட்டார்கள்.
நபி (ஸல்) அவர்கள், "ஆம்! அபுத்தஹ் தாவே" என்று கூறினார்கள். உடனே அவர் "அல்லாஹ் வின் தூதரே! உங்கள் கரத்தை என்னிடம் காட்டுங்கள்!" என்று கூறினார். (அவ்வாறே) நபி (ஸல்) அவர்கள் தமது கரத்தை அவரிடம் நீட்டியதும் அபுத்தஹ் தாஹ்  அவர்கள், "எனக்குச் சொந்தமான தோட்டத்தை அல்லாஹ் வுக்குக் கடனாக வழங்கிவிட்டேன்" என்று (நபி (ஸல்) அவர்களின் கரத்தில் தனது கரத்தை வைத்து) கூறினார்கள்.
அந்தத் தோட்டத்தில் அறுநூறு பேரீச்ச மரங்கள் இருந்தன. மேலும், அவருடைய துணைவியார் உம்முத் தஹ் தாஹ்  (ரலி) அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அங்குதான் இருந்தார்கள்.
பின்னர் தம் துணைவியார் உம்முத் தஹ் தாஹ்  (ரலி) அவர்களிடம் வந்து, "உம்முத் தஹ் தாவே!" என்று அழைக்க, அவர் "உங்கள் அழைப்புக்கு அடிபணிகிறேன்" என்று பதிலளித்தார்.
அப்போது அபுத்தஹ் தாஹ்  (ரலி) அவர்கள் "நீ (இங்கிருந்து) வெளியேறிவிடு! இந்த இடத்தை என் இறைவனுக்குக் கடனாக வழங்கிவிட்டேன்" என்று கூறினார்கள்.
"அழகிய கடன்" என்பது, அல்லாஹ் வின் பாதையில் செலவு செய்வதைக் குறிக்கும் என உமர் (ரலி) அவர்களும் முந்தைய அறிஞர்கள் பலரும் தெரிவித்துள்ளனர். சிலர், குடும்பத்திற்காகச் செலவு செய்தல் என்றும், வேறு சிலர், இறைவனைத் துதிப்பது என்றும் இதற்குப் பொருள் கூறியுள்ளனர்.
"அவருக்கு அல்லாஹ்  பன்மடங்குகளாகப் பெருக்கிக் கொடுப்பான்" என்று இவ்வசனம் கூறுகிறது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்:
அல்லாஹ் வின் பாதையில் செலவு செய்வோரின் (செல்வங்களின்) நிலையானது, ஒரு தானியத்தின் நிலையை ஒத்திருக்கிறது. அந்தத் தானியம் ஏழு கதிர்களை முளைக்கச் செய்தது. ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் உள்ளன. அல்லாஹ்  தான் நாடியோருக்கு இன்னும் பன்மடங்குகளாகக் கொடுக்கிறான். அல்லாஹ்  தாராளமானவனும் அறிந்தவனுமாவான். (2:261)
இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் (2:261) அருளப்பெற்றபோது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இறைவா! என் சமுதாயத்தாருக்கு இன்னும் அதிகமாகக் கொடுப்பாயாக!" என்று பிரார்த்தித்தார்கள்.
அப்போதுதான் "அல்லாஹ் வுக்கு அழகிய கடன் வழங்குபவர் யார்? (அவ்வாறாயின்) அல்லாஹ்  அவருக்கு அதைப் பன்மடங்குகளாகப் பெருக்கிக் கொடுப்பான்." எனும் இந்த வசனம்(245) அருளப்பெற்றது.
பின்னர் நபி (ஸல்) அவர்கள், "இறைவா! என் சமுதாயத்தாருக்கு மேலும் அதிகமாகக் கொடுப்பாயாக!" என்று மீண்டும் பிரார்த்தித்தார்கள். அதன் பின்னர் "பொறுமையாளர்கள் கணக்கின்றி நிறைவாகப் பிரதிபலன் அளிக்கப்படுவர்" (39:10) எனும் வசனம் அருளப்பெற்றது.  அல்லாஹ் வைப் பொறுத்தவரை அதிகம் என்பதற்கு அளவே இல்லை.
"அல்லாஹ்  (தனது செல்வத்தைச் சிலருக்குக்) குறைவாகவும் (மற்றச் சிலருக்குத்) தாராளமாகவும் கொடுக்கிறான்".
அதாவது செல்வம் குறைந்துவிடும் என்பதைப் பொருட்படுத்தாமல், நீங்கள் அல்லாஹ் வின் பாதையில் செலவு செய்யுங்கள்! ஏனெனில், அல்லாஹ் தான் வாழ்வாதாரம் அளிக்கிறான். தன் அடியார்களில் தான் நாடியோருக்குக் குறைவாகக் கொடுக்கிறான்; மற்றவர்களுக்கு அதிகமாகக் கொடுக்கிறான். யாருக்குக் குறைவாகக் கொடுக்க வேண்டும்; யாருக்கு அதிகமாகக் கொடுக்க வேண்டும் என்ற நுட்பம் அவனுக்கே உரியது. மறுமை நாளில் "அவனிடமே நீங்கள் திரும்பக் கொண்டுவரப்படுவீர்கள்".
